தமிழ்நாடு அரசு 

2022 


தமி 


ந 


Sn 


வாய்மையே 
வெல்லும் 


எண் 27 ] 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


சென்னை , புதன்கிழமை , ஜூலை 6 , 2022 
ஆனி 22 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 

பகுதி II- பிரிவு 2 இன் இணைப்பு 

அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை 
அறிவிக்கைகள் 

[ அரசாணை ( ப ) எண் . 587 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 ) த் துறை , 28 டிசம்பர் 2021. ] 

1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் மத்தியச் சட்டம் 11/1948 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டு , வெளியிடக் கருதியுள்ள பின்வரும் வரைவு , அறிவிக்கை , இதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக 
மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதியில் கோரியுள்ளவாறாக , இதனால் வெளியிடப்படுகிறது . 


தொடர் 
எண் . 

( 1 ) 


2. இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் 
நாளன்று அல்லது அதற்கு பின்னர் , இந்த வரைவு அறிவிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , இது 
தொடர்பாக , மேற்சொன்ன கால அளவு முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற ஏதேனும் மறுப்புரை 
அல்லது கருத்துரையை தமிழ்நாடு அரசு பரிசீலிக்குமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை 
ஏதேனுமிருப்பின் , அதனை சென்னை -600 006. டி.எம்.எஸ் . வளாகத்திலுள்ள தொழிலாளர் நலத்துறை ஆணையாளர் வாயிலாக 
அரசுச் செயலாளர் , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை -600 009 என்ற 
முகவரிக்கு அனுப்பி வைக்கவேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 

1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதி மற்றும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் 
கொண்டும் , 28-02-2018 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II- பிரிவு 2 இல் , 232 மற்றும் 233 ஆம் பக்கங்களில் 
( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II ( 2 ) / LE / 189 / 2018 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாப்புத் துறை அறிவிக்கையை 
ரத்து செய்துவிட்டு அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் , சாயமேற்றுதல் அல்லது 
வெளுத்தல் அல்லது இரண்டு தொழில்களிலும் பணியமர்த்தப்பட்டுள்ள கீழ்க்காணும் விவர அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியில் 
குறிப்பிடப்பட்டுள்ள வகைகளைச் சேர்ந்த பணியாளர்களுக்கு / பணிகளுக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , 
அந்த விவர அட்டவணையின் ( 3 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு இதனால் திருத்தியமைக்கிறார் : 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ .2.40 காசு 


DTP - II - 2- ( 27 ) ( T Sup ) -1 


விவர அட்டவணை 

வெளுத்தல் அல்லது சாயமேற்றுதல் அல்லது இரண்டு தொழில்களிலும் வேலைவாய்ப்பு 


பணியாளர்கள் / பணியின் வகைகள் 


A. அலுவலகப் பணியாளர் 

( 1 ) 

மேலாளர் 

( 2 ) 

கணக்கர் 

( 3 ) 

எழுத்தர் 

( 4 ) 

கணினி இயக்குபவர் 


, 


( 2 ) 


[ 1 ] 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 
ரூ.காசு . 

( 3 ) 

மாதமொன்றுக்கு 

9617.00 

7157.00 

6696.00 

7157.00 


தொடர் 
எண் . 

( 1 ) 


B. தொழிற்சாலைப் பணியாளர் 


( ii ) 


பணியாளர்கள் / பணியின் வகைகள் 


( 2 ) 


( 1 ) 

( 2 ) 

( 3 ) 

( 4 ) 

( 5 ) 

( 6 ) 

( 7 ) 

( 8 ) 

( 9 ) 

ஓட்டுநர் 

( 10 ) 

உதவியாள் 

( 11 ) 

காவலாள் 

( 12 ) 

பெருக்குபவர் 

( 13 ) துப்புரவுப் பணியாளர் 

C. வெளுத்தல் மற்றும் சாயமேற்றுதல் பணியாளர்களால் மேற்கொள்ளப்படுபவை ( நூலிழை ) 
( 5 கிலோ கிராம் கட்டு ) 

( 1 ) 

அ . நெப்தால் மற்றும் காரம் 


( 2 ) 


சாயமேற்றும் பணியாளர் 

கொதிகலன் இயக்குபவர் 

ஆய்வுக்கூட தொழில்நுட்பப் பணியாளர் 


( 3 ) 


( 2 ) 


மேற்பார்வையாளர் 

கொதிகலனுக்கு தீ பற்றவைப்பவர் 

மின் கம்மியர் 


பொருத்துநர் 

இயந்திரத்தை இயக்குபவர் 


ஆ . நேரடி வண்ணம் 

வாட் வண்ணம் 


அ . பாதியளவு வெளுத்தல் 

ஆ . முழுவதுமாக வெளுத்தல் 


2 


D. வெளுத்தல் மற்றும் சாயமேற்றும் நிலையான நாரிழை ( 5 கிலோ கிராம் கட்டு ) 

நெப்தால் வண்ணம் 


( a ) 

( b ) 

அடர் வண்ணம் 

( c ) 

இளம் வண்ணம் 

( d ) 

வாட் வண்ணம் 

E. I ( வெளுத்தல் மட்டும் ) நூலிழை ( 100 கிலோ கிராம் கொண்ட பொதி ஒன்றுக்கு ) 

( 1 ) 

நெப்தால் வண்ணம் 

1. தரம் 

II . தரம் 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

ரூ.காசு . 
( 3 ) 


அடர் மற்றும் இளம் வண்ணம் 

I. தரம் 

II . தரம் 


அடர் மற்றும் இளம் வண்ணம் 

I. தரம் 

II . தரம் 


9464.00 

8695.00 

8234.00 

8234.00 

8234.00 

7926.00 

7926.00 

7772,00 

7772.00 

6696.00 

6696.00 

6696.00 

6696.00 


15.56 மிதியல் கூலி 
மற்றும் 3 சுற்றுக்கு 

3.35 ( 1 சுற்றுக்கு ) 

8.38 ( 3 மாற்று மற்றும் 2 இழுவை ) 

4.79 

7,77 


வாட் வண்ணம் 

I. தரம் 

II . தரம் 

11 ( சாயமேற்றுதல் மட்டும் ) நூலிழை ( 100 கிலோ கிராம் கொண்ட பொதி ஒன்றுக்கு ) 
( 1 ) 

நெப்தால் வண்ணம் 

I. தரம் 

II . தரம் 


11.97 

15.56 

15.56 

13.17 


538.47 

538.47 


598.30 

550.44 


550.44 
538.47 


837.62 
801.72 


873.52 

837.62 


தொடர் 
எண் . 


G. 

H. 


I. 


( 1 ) 


வாட் வண்ணம் 

I. தரம் 

II . தரம் 

F. பனியன் துணி மற்றும் நூலிழையை வெளுத்தல்— 

( 5 கிலோ கிராம் ஒன்றுக்கு ) 

( 1 ) 


( 3 ) . 


( 11 ) 


பணியாளர்கள் / பணியின் வகைகள் 


( 2 ) 


அ . பனியன் கட்டு ஒன்றுக்கு ( 20 எண் நூலிழை ) 
ஆ . பனியன் கட்டு ஒன்றுக்கு ( 40 எண் நூலிழை ) 
துணி -100 கிலோ கிராம் பொதி / பொதியுறை 
வின்ச் மூலம் வெளுத்தல் 

முறுக்குதல் , காயவைத்தல் மற்றும் கட்டுகளாக 
கட்டுதல் 


3 


துண்டுகளை வெளுத்தல் 100 துண்டுகள் கொண்ட 
கட்டு ஒன்றுக்கு ( ஒவ்வொரு துண்டும் 10 மீட்டர்கள் ) 


J. ( வெளுத்தல் மற்றும் சாயமேற்றுதல் ) பட்டு 

1 . 

வெளுத்தல் 
சாயமேற்றுதல் 

2 . 


ரூ .238.32 / - கூடுதல் கூலி ) 

K. கழிவு நீர் சுத்திகரிப்பு தளவாடம் 

1 . 

வேதியியலாளர் 

2 . 

தளவாடம் இயக்குபவர் 

3 . 

உதவியாள் 

L. 

ஏற்றுதல் / இறக்குதல் 

M. 


வளரிளம் பருவத்தினர் ( யாதொரு வகையிலான 
பணிக்காக ) 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் 

ரூ.காசு . 
( 3 ) 


550.44 

538.47 


143.59 ( கிலோ ஒன்றுக்கு ) 

191.46 ( கிலோ ஒன்றுக்கு ) 

( 2 ) 

வண்ணங்களுக்காக உடல் வண்ணத்திற்காக மட்டும் ) - ஆடையில் கரையமைப்பதற்காக — கிலோ 
ஒன்றுக்கு ரூ .239.32 / - கூடுதல் கூலி ) 

( 3 ) வண்ணங்களுக்காக - உடல் வண்ணத்திற்காக மட்டும் ) -ஆடையில் கரையமைப்பதற்காக - கிலோ ஒன்றுக்கு 


DTP- || -2- ( 27 ) ( T Sup ) -2 


15.56 


16.75 


350.00 ( நாளொன்றுக்கு ) 
296.50 ( நாளொன்றுக்கு ) 
6696.00 ( மாதமொன்றுக்கு ) 

565.50 ( நாளொன்றுக்கு ) 


விளக்கங்கள் : - ( 1 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்களுடன் பணியாளர்களுக்கு 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 


DTP - II - 2- ( 27 ) ( T Sup ) -2 


7157.00 ( மாதமொன்றுக்கு ) 

7772.00 ( மாதமொன்றுக்கு ) 

6696.00 ( மாதமொன்றுக்கு ) 

6696.00 ( மாதமொன்றுக்கு ) 
6388.00 ( மாதமொன்றுக்கு ) 


( i ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது , ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது 
கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் ) . 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படியானது திங்கள் 
ஒன்றுக்கு ரூ . 39.65 ( முப்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தைந்து காசுகள் மட்டும் கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்படவேண்டும் . 


( ii ) அகவிலைப்படியானது , ஜனவரி முதல் டிசம்பர் வரையிலான முந்தைய 12 மாதங்களுக்கான விலைப்புள்ளியின் 
சராசரியை அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் திங்கள் முதல் நாளிலிருந்து கணக்கிடப்பட வேண்டும் . 


( iii ) முந்தைய ஆண்டில் சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்ட 
முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 


( 2 ) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஊதியம் வழங்குவதில் ஆண் , பெண் தொழிலாளர்களுக்கு 
வழங்கப்படும் ஊதியத்தில் எவ்வித வேறுபாடும் காட்டக்கூடாது . 

( 3 ) நாள் ஊதியத்தைக் கணக்கிட மாத ஊதியத்தை 26 ஆல் வகுக்க வேண்டும் . 

( 4 ) மாத ஊதியத்தைக் கணக்கிட நாள் ஊதியத்தை 30 ஆல் பெருக்க வேண்டும் . 

( 5 ) இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் தற்போது வழங்கப்படும் ஊதியங்கள் அதிகமாக 
இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


[ அரசாணை ( ப ) எண் . 20 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1 ) த் துறை , 12 ஜனவரி 2022. ] 

1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 9 மற்றும் 7 ஆம் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் 19.12.2018 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் 

2 இல் 1139 ஆம் பக்கத்தில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட II ( 2 ) / தொ.வே ) / 1057 / 2018 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் 
மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை இரத்து செய்துவிட்டும் , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் மேற்சொன்ன சட்டத்தின் 
5 ஆம் பிரிவின் கீழ் நியமிக்கப்பட்ட குழுக்கள் மற்றும் துணைக்குழுக்களின் பணிகளை ஒருங்கிணைக்கும் நோக்கில் குறைந்தளவு 
ஊதிய வீதங்களை நிர்ணயித்தல் மற்றும் திருத்தியமைத்தல் தொடர்பான விவகாரங்களில் பொதுவாக அரசுக்கு ஆலோசனை 
வழங்க பின்வரும் உறுப்பினர்களைக் கொண்ட ஆலோசனைக் குழுவை இதனால் அமைக்கிறார் அதாவது : 

தனி உறுப்பினர்கள் ( அரசுப் பிரதிநிதிகள் ) 


1. தொழிலாளர் நல ஆணையர் , டி.எம்.எஸ் வளாகம் , சென்னை -600 006 

2 . 

தொழிலாளர் நல இணை ஆணையர் , ( குறைந்தளவு ஊதியங்கள் ) தொழிலாளர் நல ஆணையர் 
அலுவலகம் , சென்னை -600 006 


3 . 


1 . 


4. துணை இயக்குநர் தமிழ்நாடு கதர் கிராமத் தொழில் வாரியம் , குறளகம் , சென்னை -600 104 . 

வேலையளிப்பவரின் பிரதிநிதிகள் 


2 . 


3 . 


4 . 


1 . 


4 


2 . 


3 . 


4 . 


இணை இயக்குநர் ( சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு ) தொழிலகப் பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்குநரகம் , 

சென்னை -600032 . 


திரு . P. அனீஸ் அஹமது 

தென்னிந்திய ஷூ / காலணி உற்பத்தியாளர்கள் சங்கம் ( SISMA ) ஆம்பூர் . 

19 - ஆசிரியர் நகர் , காதர்பேட்டை , வாணியம்பாடி -635 751 . 

J 


திரு . பிரதீப் சுகுமார் 

தமிழ்நாடு பயிரிடுவோர் சங்கம் , 42 , எ.டி.டி. காலனி , கோயம்புத்தூர் -641 018 . 
திரு . K. மாணிக்கம் , 

தென்னிந்திய கூட்டமைப்பு , 2 - D , எல்டொரோடோ கட்டடம் ( இரண்டாவது தளம் ) 
எண் . 112 , நுங்கம்பாக்கம் நெடுஞ்சாலை , சென்னை -600 034 . 


டாக்டர் P. முருகதாஸ் , 

எண் .18 , மேல்கோட்டை வீதி , விருத்தாச்சலம் , கடலூர் மாவட்டம் -606 001 . 

தொழிலாளர்களின் பிரதிநிதிகள் 


திரு . M. பேச்சிமுத்து 

தொழிலாளர் முன்னேற்ற கூட்டமைப்பு , எண் .3 / 527 ஜே.ஜே. நகர் , முகப்பேர் கிழக்கு , 
திருவள்ளூர் -600037 

திரு . V. வேலுசாமி , 

தொழிலாளர் முன்னேற்றக் கூட்டமைப்பு , எண் . 5 , வை.கோ. தெரு , ராஜீவ் காந்தி நகர் , 
பட்டாபிராம் அஞ்சல் , சென்னை -600072 . 


திரு . T.M. மூர்த்தி , 

அனைத்திந்திய வணிகர் சங்கப் பேரவையின் தமிழ்நாடு பிரிவு , ' KTK தங்கமணி இல்லம் , 
2/1 கோவூர் வைத்தியநாதன் தெரு , சிந்தாதிரிபேட்டை , சென்னை -600002 . 


திரு . G. சுகுமாரன் , 

இந்திய வணிக சங்க மையம் , 27 , மசூதி தெரு , சேப்பாக்கம் , சென்னை -600 005 . 


பிரிவில் 
II- பிரிவு 


தலைவர் 
செயலாளர் 

உறுப்பினர் 

உறுப்பினர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 

உறுப்பினர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


உறுப்பினர் 


[ அரசாணை ( 2 ப ) எண் . 22 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டு ( J1 ) த் துறை , 11 ஏப்ரல் 2022. ] 

1948 ஆம் ஆண்டு குறைந்தளவு ஊதியங்கள் சட்டத்தின் ( மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
( 1 ) உட்பிரிவின் ( b ) பகுதி , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2 ) உட்பிரிவு ஆகியவற்றில் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் , 
24-04-2013 ஆம் நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II பிரிவு 2 இல் , 288 முதல் 289 ஆம் பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) 
வெளியிடப்பட்ட தொழிலாளர் மற்றும் வேலைவாப்புத் துறையின் II ( 2 ) / தொவே / 331 / 2013 ஆம் எண் அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு 
அதற்குப் பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 1 ) உட்பிரிவின் 
( a ) பகுதியின் கீழ் நியமிக்கப்பட்ட குழுவின் ஆலோசனையைக் கருதிப்பார்த்தப் பின்னர் , தமிழ்நாடு மாநிலத்தில் தீப்பெட்டி 
தயாரிப்புத் தொழிலில் , பணியமர்த்தப்பட்டுள்ள கீழேயுள்ள விவர அட்டவணையின் ( 2 ) நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள 
தொழிலாளர் வகையினருக்கு வழங்கத்தக்க குறைந்தளவு ஊதிய வீதங்களை , அதன் ( 3 ) நெடும்பத்தியின் நிகரான பதிவுகளில் 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறாக இதனால் நிர்ணயிக்கிறார் . 

( 2 ) இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்தும் , அந்த நாள் முதற்கொண்டும் செயலுக்கு வரும் . 


தொடர் 
எண் . 


( 1 ) 

1 . 


2 . 


3 . 


4 . 


( 2 ) 

( 3 ) 


( 4 ) 


வகை -1 


( ii ) 


5 


விவர அட்டவணை 

தீப்பெட்டி தயாரிப்புத் தொழிலில் வேலைவாய்ப்பு 

தொழிலாளர் வகை 


( 2 ) 


- 


தோய்ப்பவர் / வேதிப்பொருளினை தோய்ப்பவர் / மெழுகு தோய்ப்பவர் , வெண்மெழுகு இடுபவர்கள் , 
முதலாள் , தையலிடுபவர் , நறுக்குபவர்கள் மற்றும் உரிப்பவர்கள் . 

வகை- || 


பக்க வண்ணம் தீட்டுபவர்கள் , 10 எண்ணிக்கைகள் மற்றும் 100 எண்ணிக்கைகள் , 
சிப்பமாக்குபவர் சுற்றுபட்டை உருட்டுபவர் , சரிபார்ப்பவர்கள் , பெட்டி நிரப்புதலை சரிபார்ப்பவர்கள் 
மற்றும் தாள் வெட்டுபவர்கள் . 

வகை 


வேதிப்பொருள் அரைப்பவர்கள் , சட்டம் மற்றும் பெட்டி சமன்படுத்துபவர்கள் வண்டி 
ஓட்டுபவர்கள் , மரம் வெட்டுபவர்கள் , வேதிப்பொருளை சமன்படுத்துபவர்கள் , அடுக்குச் 
சட்டத்தில் சீர்படுத்துபவர்கள் மற்றும் மூட்டை கட்டுபவர் . 

வகை- IV 


சுத்தம் செய்பவர்கள் / காவலாள் / ஏவலாள் / அலுவலகப் பையன் , விளிம்புச் சட்டத்தில் 
பொருத்துபவர்கள் ( Frame Takers ) / விளிம்புச் சட்டத்தில் அளிப்பவர்கள் ( Frame Givers ) 
மற்றும் ஏனைய பயற்சி பெறாத மஸ்தூர்கள் மற்றும் ரோடமைன் தோய்ப்பவர் . 
எழுத்தர்கள் அல்லது கண்காணிப்பாளர்கள் 


குறைந்தளவு 

அடிப்படை ஊதிய 

வீதங்கள் 

( ரூபாய் ) 
( 3 ) 


9800 / 

5 . 

விளக்கங்கள் : ( 1 ) அகவிலைப்படி : -மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியவீதங்களுடன் தொழிலார்களுக்கு 
கீழே குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்படவேண்டும் . 


9550 / 


( 1 ) அகவிலைப்படியானது , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு 
எண்ணுடன் இணைக்கப்பட்டுள்ளது . ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் 
கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 161 புள்ளிகள் ஆகும் ) 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு 
புள்ளிகளுக்கும் மாதமொன்றுக்கு ரூ .58.00 ( ரூபாய் ஐம்பத்தெட்டு மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி 
வழங்கப்பட வேண்டும் . 


( தமிழாக்கம் ) 


9500 / 


இரா . கிர்லோஷ்குமார் , 
அரசுச் செயலாளர் . 


9450 / 


அகவிலைப்படியானது முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி 
விலைக் குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளன்று கணக்கிடப்பட 
வேண்டும் . 


9400 / 


( iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக்குறியீட்டு எண்ணை அடிப்படையாகக் 
கொண்ட அகவிலைப்படியின் முதல் கணக்கீடு இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் 
நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 

நாள் ஊதியத்தைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதியத்தை 26 ஆல் வகுக்கவேண்டும் . 

பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது , ஆண் மற்றும் பெண் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் 
ஊதியத்தில் எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 


ந.அருள் , 

இயக்குநர் , 

தமிழ் வளர்ச்சி மற்றும் 

செய்தி ( மொழிபெயர்பு ) த் துறை . 


தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


